Kerala Gazette No. 17 dated 27th April , 2021 . 


PART I 


Section iii 


सत्यमेव जयते 


1K 


02 


CONTENT 


கேரள அரசு 


சட்ட ( சட்டமியற்றல் - ஜி ) துறை 

அறிக்கை 


எண் 23606 / ச . இ . ஜி . 2 / 2017 / சட்டம் . 


2018 செப்டம்பர் 14 
திருவனந்தபுரம் , 1194 சிங்ஙம் 29 

1940 பாத்ரம் 23 . 


2018 - ம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 14 - ம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை 
செய்யப்பட்ட பின்வரும் அவசரச்சட்டம் பொதுமக்களின் அறிவிற்காக இதனால் பிரசுரம் 
செய்யப்படுகிறது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


பி . ஜி . ஹரீந்திரநாத் , 
சட்டத்துறை செயலாளர் . 


2018 - ன் அவசரச்சட்டம் எண் 48 


2018 - ன் கோழிக்கோடு பல்கலைக்கழகம் ( செனட் மற்றும் சிண்டிகேட்டின் 

தற்கால மாற்றுமுறை ஒழுங்குபடுத்தல் ) அவசரச்சட்டம் 
இந்தியக்குடியரசின் அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டில் கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை 
செய்யப்பட்டது . 

கோழிக்கோடு பல்கலைக்கழகத்தினுடைய செனட் மற்றும் சின்டிகேட்டை தற்காலிகமாக 
ஒழுங்குபடுத்துவதற்குரிய ஒரு அவசரச்சட்டம் . 

முன்னுரை.- 2017 - ன் கோழிக்கோடு பல்கலைக்கழக ( செனட் மற்றும் சின்டிகேட்டின் 
தற்காலிகமாக மாற்றுமுறை ) அவசரச்சட்டம் ( 2017 - ன் 24 ) 2017 நவம்பர் மாதம் 20 - ம் தேதி கேரள 
ஆளுநரால் விளம்பர அறிக்கை செய்யப்பட்டபடியாலும் ; 


G. 13 / 2019 / DTPIS - 24 . 


21 


2 


99 - வது 


எண் 


2018 - ம் ஆண்டு ஜனவரி மாதம் 22 - ம் தேதி ஆரம் பித்து 2018 பிப்ரவரி மாதம் 
7 - ம் தேதி முடிவடைந்த கேரள மாநில சட்டப்பேரவையின் கூட்டத்தொடரில் மேற்கூறிய 
அவசரச்சட்டத்திற்கு பதிலாக மாநில சட்டப்பேரவையின் ஒரு சட்டம் கொண்டு வருவதற்குரிய ஒரு 
மசோதா 14- வது கேரள சட்டப் பேரவையில் 

மசோதா வாக 
வெளியிடப்பட்டது எனினும் அதை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்வதற்கும் , நிறைவேற்றுவதற்கும் 
முடியாமல் போனதாலும் ; 

மேற் கூறிய அவசரச்சட்டத்தின் ஏற்பாடுகளை நிலை நாட்டுவதற்காக 2018 - ன் 
கோழிக்கோடு பல்கலைக்கழக ( செனட் மற்றும் சிண்டிகேட்டின் தற்காலிக மாற்று முறை 
ஒழுங்குபடுத்தல் ) அவசரச்சட்டம் ( 2018 - ன் 15 ) 2018 - ம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 12 - ம் தேதி கேரள 
ஆளுநரால் விளம்பரம் செய்யப்பட்டிருப்பதாலும் ; 

2018 பிப்ரவரி 26 - ம் தேதி ஆரம்பித்து 2018 ஏப்ரல் 4 - ம் தேதி முடிவடைந்த கேரள மாநில 
சட்டப்பேரவையின் கூட்டத்தொடரில் மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்திற்கு பதிலாக மாநில 
சட்டப்பேரவையின் ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கான ஒரு மசோதாவை பதிநான்காவது 
கேரள சட்டப்பேரவையின் 118 - வது எண் மசோதாவாக பிரசுரிக்கப்பட்டிருந்தபோதிலும் அதை 
சட்டப்பேரவையில் தாக்கல் செய்வதற்கும் , நிறைவேற்றுவதற்கும் இயலாமல் போனதாலும் ; 


மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்தின் நிபந்தனைகளை நிலைநாட்டுவதற்காக 2018 - ன் 
கோழிக்கோடு பல்கலைக்கழக ( செனட் மற்றும் சிண்டிகேட்டின் தற்காலிக மாற்று முறை 
ஒழுங்குபடுத்தல் ) அவசரச்சட்டம் ( 2018 - ன் 23 ) 2018 - ம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 7 - ம் தேதி கேரள 
ஆளுநர் விளம்பர அறிக்கை செய்ததாலும் ; 


கேரள மாநில சட்டப்பேரவைக் கூட்டத்தொடரில் இல்லாததாலும் கோழிக்கோடு பல்கலைக் 
கழகத்தின் செனட் மற்றும் சிண்டிகேட்டின் அனைத்து அதிகாரங்களையும் வினியோகிப்பதற்கும் 
எல்லா பொறுப்புகளையும் நிர்வகிப்பதற்காகவும் மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்தின் ( 2018 - ன் 23 ) -படி 
உருவமைக்கப்பட்ட தற்காலிக குழுமத்தின் காலவரம்பு 2018 மே மாதம் 27 - ம் தேதி முடிவடையும் 
என்பதாலும் 1975 - ன் கோழிக்கோடு பல்கலைக்கழகச்சட்டம் ( 1975 - ன் 5 ) நிபந்தனைகளுக்கேற்றவாறு 
செனட் மற்றும் சிண்டிகேட்டை மறுசீரமைக்கப்படாததாலும் பல்கலைக்கழகத்தின் சுமூகமான செயல் 
பாட்டிற்காக 2018 - ன் கோழிக்கோடு பல்கலைக்கழக ( செனட் மற்றும் சிண்டிகேட்டின் தற்கால 
மாற்றுமுறை ஒழுங்குபடுத்தல் ) அவசரச்சட்டத்தின் ( 2018 - ன் 23 ) உட்பிரிவு 2 - ன் துணை 
உட்பிரிவு ( 1 ) -ல் குறிப்பிடப்பட்டுள்ள “ ஆறுமாத காலத்திற்கோ ” என்னும் வார்த்தைக்குப் பதிலாக 
" பன்னிரண்டு மாதக்காலத்திற்கோ " என்று திருத்தம் செய்து கொண்டு 2018 - ன் கோழிக்கோடு 
பல்கலைக்கழக ( செனட் மற்றும் சிண்டிகேட்டின் தற்காலிக மாற்றுமுறை ஒழுங்குபடுத்தல் ) ( திருத்த ) 
அவசரச்சட்டத்தின் ( 2018 - ன் 37 ) 2018 மே மாதம் 14 - ம் தேதி கேரளா ஆளுநர் விளம்பர அறிக்கை 
செய்ததாலும் ; 


2018 ஜூன் மாதம் 4 - ம் தேதி ஆரம்பித்து 2018 ஜூன் மாதம் 25 - ம் தேதி முடிவடைந்த 
கேரள மாநில சட்டப்பேரவையின் கூட்டத்தொடரில் மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டங்களுக்குப் 
பதிலாக மாநில சட்டப்பேரவையின் ஒரு சட்டத்தை தாக்கல் செய்வதற்கான ஒரு மசோதாவை 
பதிநான்காவது கேரள சட்டப்பேரவையின் 146 - வது எண் மசோதாவாக பிரசுரிக்கப்பட்டிருந்த 
போதிலும் அதை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்வதற்கும் , நிறைவேற்றுவதற்கும் இயலாமல் 
போனதாலும் ; 


22 


3 


மேற்கூறிய அவசரச்சட்டங்களின் ஏற்பாடுகளை நிலைநாட்டுவதற்காக 2018 - ன் கோழிக்கோடு 
பல்கலைக்கழக ( செனட் மற்றும் சிண்டிகேட்டின் தற்காலிக மாற்றுமுறை ஒழுங்குபடுத்தல் ) அவசரச் 
சட்டம் ( 2018 - ன் 40 ) 2018 - ம் ஜூலை மாதம் 6 - ம் தேதி கேரள ஆளுநர் விளம்பர அறிக்கை 
செய்யப்பட்டிருப்பதாலும் ; 


மேற்கூறிய அவசரச்சட்டத்திற்கு பதிலாக மாநில சட்டப்பேரவையில் ஒரு சட்டத்தை கொண்டு 
வருவதற்குரிய ஒரு மசோதா 2018 ஆகஸ்ட் 30 - ம் தேதி ஆரம்பித்து அதே நாளில் முடிவடைந்த 
கேரள மாநில சட்டப்பேரவையின் கூட்டத்தொடரில் தாக்கல் செய்வதற்கும் நிறைவேற்றுவதற்கும் 
முடியாமல் போனதாலும் ; 


இந்திய அரசியலமைப்பின் 213 - வது விதித்தொகுப்பின் உட் பிரிவு ( 2 ) -ன் துணை 
உட்பிரிவு ( எ ) -ன் படி 2018 - ன் கோழிக்கோடு பல்கலைக்கழக ( செனட் மற்றும் சிண்டிகேட்டின் 
தற்காலிக மாற்றுமுறை ஒழுங்குபடுத்தல் ) அவசர சட்டமும் ( 2018 - ன் 23 ) 2018 - ன் கோழிக்கோடு 
பல்கலைக்கழக ( செனட் மற்றும் சிண்டிகேட்டின் தற்கால மாற்றுமுறை ஒழுங்குபடுத்தல் ) ( திருத்தம் ) 
அவசரச்சட்டமும் ( 2018 - ன் 37 ) 2018 ஜூலை மாதம் 16 - ம் தேதி அமலிருந்து நின்று விடுவதாலும் ; 


மேற்கூறிய அவசரச்சட்டத்தின் ஏற்பாடுகளை நிலை நிறுத்தாவிடில் இடர்பாடுகள் 
ஏற்படும் என்பதாலும் ; 


கேரள மாநில சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இல்லாததாலும் , தாம் துரித நடவடிக்கை 
எடுக்க வேண்டிய சூழ்நிலை தற்போது உள்ளது என்று கேரள ஆளுநர் திருப்தியுறுவதாலும் ; 


தற்போது , எனவே இந்திய குடியரசின் 213 - வது சட்ட விதித் தொகுப்பின் 
உட்பிரிவு ( 1 ) -ன் படி வழங்கப்பட்ட அதிகாரங்களைப் பயன்படுத்தி கேரள ஆளுநரால் பின்வரும் 
அவசரச்சட்டம் விளம்பர அறிக்கை செய்யப்படுகிறது . 


1. சுருக்கப்பெயரும் தொடக்கமும் .-- ( 1 ) இந்த அவசரச்சட்டம் 2018 - ன் கோழிக்கோடு 
பல்கலைக்கழக ( செனட் மற்றும் சின்டிகேட்டின் தற்காலிகமாக மாற்றுமுறை ) அவசரச்சட்டம் என்று 
அழைக்கப்படலாம் . 


( 2 ) இது 2017 - ம் ஆண்டு நவம்பர் மாதம் 21 - ம் தேதி அமலுக்கு வந்ததாக 
கருதப்படவேண்டும் . 


2. கோழிக்கோடு பல்கலைக்கழகத்தின் செனட் மற்றும் சிண்டிக்கேட்டின் தற்காலிக 
மாற்று முறைக்குரிய சிறப்பு ஏற்பாடு . - ( 1 ) 1975 - ன் கோழிக்கோடு பல்கலைக்கழக சட்டத்தில் 
( 1975 - ன் 5 ) அல்லது அதன்கீழ் உருவாக்கப்பட்ட ஏதேனும் சட்ட ரீதியில் , ஒழுங்குமுறையிலோ 
அவசரச்சட்டத்திலோ அல்லது ஏதேனும் நீதிமன்றத்தின் ஏதேனும் விதி நியாயத்திலோ உத்தரவிலோ 
என்னதான் உட்பட்டு இருந்தாலும் , இந்த அவசரச்சட்டத்தின் தொடக்க நாளுக்கு முன்பு அலுவல் 
காலவரையறை முடிவடைந்த பல்கலைக்கழக செனட் மற்றும் சின்டிகேட்டின் காரியத்தில் 
மேற்குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்தின் செனட் மற்றும் சின்டி கேட் டின் பொறுப்புகள் 
துணைப்பிரிவு ( 2 ) -ன் கீழ் அரசு பெயர் பரிந்துரை செய்கின்ற ஒரு குழுமம் 12 மாதக் காலத்திற்கோ 


23 


4 . 


அல்லது 1975 - ன் கோழிக்கோடு பல்கலைக்கழக சட்டத்தின் ( 1975 - ன் 5 ) ஏற்பாடுகளுக்கு உட்பட்டு 
செனட்டும் சின்டிகேட்டும் மறு அமைப்பு செய்வது வரையில் அல்லது அதில் எது முதலில் 
வருகிறதோ , அது வரை பொறுப்பில் இருக்வேண்டும் . 


( 2 ) அரசிற்கு , அரசு அறிக்கை மூலம் , மேற்குறிப்பிட்ட செனட் மற்றும் 
சின்டிகேட்டினுடைய எல்லா அதிகாரங்களும் நடைமுறைப்படுத்துவதற்கும் எல்லா பொறுப்புகளும் 
நிறைவேற்றுவதற்காக கீழே கூறப்படுகின்ற உறுப்பினர்கள் உட்பட்ட ஒரு தற்கால குழுமத்தை பெயர் 
பரிந்துரை செய்யப்படலாம் ; 


1. சின்டிகேட்டின் எக்ஸ் - ஒபிஷியோ உறுப்பினர்கள் ; 
2. பெயர் பரிந்துரை செய்யப்படுகின்ற உறுப்பினர்கள் ; 
( i ) பல்கலைக்கழகத்திலுள்ள ஒரு ஆசிரியர் ; 
( 1 ) பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்ட அரசு கல்லூரியிலுள்ள ஒரு ஆசிரியர் ; 
( ii ) பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்ட அரசு கல்லூரிகளில் இருந்தும் அரசு உதவி 

பெறும் கல்லூரிகளில் இருந்தும் ஒவ்வொரு முதல்வரும் ; 
( iv ) பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்ட அரசு மானியம் பெறும் கல்லூரிகளில் 

இருந்துள்ள இரண்டு ஆசிரியர் பிரதிநிதிகள் ; 
( V ) பல்கலைக்கழகங்களிலுள்ளதோ பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டதோ ஆன 
அரசு அல்லது அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் இருந்துள்ளதோஆன ஒரு மாணவர் ; 

( vi ) கல்விப் பிரிவில் செயல்படுகின்ற ஆறு முக்கிய பிரமுகர்கள் , அவர்களில் ஒருவர் 
மகளிரும் ஒருவர் அட்டவணை சமுதாயத்திலோ அட்டவணை பழங்குடியினர் பிரிவையோ சார்ந்த 
நபராக இருக்க வேண்டும் . 


3. இரத்தாதலும் தவிர்த்தலும் .-- ( 1 ) 2018 - ன் கோழிக்கோடு பல்கலைக்கழக ( செனட் மற்றும் 
சின்டிகேட்டின் தற்காலிகமாக மாற்றுமுறை ) அவசரச்சட்டம் ( 2018 - ன் 40 ) இதனால் இரத்து 
செய்யப்படுகிறது . 


( 2 ) அவ்வாறு இரத்து செய்யப்பட்டபோதிலும் , மேற்கூறிய அவசரச்சட்டத்தின்படி திருத்தம் 
செய்யப்பட்ட முதன்மை சட்டத்தின்கீழ் செய்த ஏதேனும் காரியமோ அல்லது எடுத்ததோ எடுத்ததாக 
கருதப்படுவதோஆன ஏதேனும் நடவடிக்கையோ இந்த அவசரச்சட்டத்தின்படி திருத்தம் 
செய்யப்பட்ட முதன்மைச் சட்டத்தின் கீழ் செய்ததாகவோ அல்லது எடுத்ததாகவோ 
கருதப்படவேண்டும் . 


பி . சதாசிவம் , 

ஆளுநர் . 


24 


